GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMI 


11:19 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


ADRE 


AGOVERS 


PES 


NADO 


TRUTH 


9.23 


PUBLISHED BY AUTHORITY 


4LONE 1 


PIUMPHS 


No. 41 ] 


CHENNAI, WEDNESDAY, OCTOBER 14 , 2015 
Purattasi 27 , Manmadha , Thiruvalluvar Aandu – 2046 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 
Tamil Nadu Forest Act: 
Declaration of Sethur Forest Block -l in Natham 

Taluk , Dindigul District as Reserved Forest 
and appointment of Special Tahsildar, Dindigul 
as Ex-officio to be the Forest Settlement 
Officer under the Act, etc . 


696 -697 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Employees State Insurance Act. — Exemption to the 

Permanent Employees of the N . Kamaludeen 
Noor Sait Beedi Company , Tirunelveli for certain 
period . 


698 


Industrial Tribunal Act. — Disputes between Workmen 

and Managements referred to Industrial Tribunal 

for Adjudication . 
Labour Courts for Adjudication 


698 -699 

700 


[695 ] 


D . T. P. — 11-2 (41) — 1 


696 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Forest Act. 


Declaration of Sethur Forest Block -I in Natham Taluk , 

Dindigul District as Reserved Forest and appointment 
of Special Tahsildar , Dindigul as Ex -Officio to be the 

Forest Settlement Officer under the Act. 
[G . O .Ms. No . 94 , Environment and Forests (FR . 14 ), 

25th August 2015 , 20160fl 8, LOGOTLOG , $11526iui 
HO0TG – 2046 .] 

No. II (2 )/EF /588 / 2015 . — In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu 
Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby declares 
that it is proposed to constitute the land, the situation and limits 
of which are specified in the Schedule below , as a Reserved 
Forest and also appoints the Special Tahsildar (Forest 
Settlement), Dindigul, ex -officio , to be the Forest Settlement 
Officer , to exercise the powers under clause (c ) of the said 
Section . 


Appointment of District Forest Officer , Dindigul as 

Ex -Officio to attend the inquiry under the Act. 
[G . O . Ms. No. 94 , Environment and Forests ( FR . 14 ) , 

25th August 2015, 3260f1 8, LOOTLOG , F urmur 
H6000 – 2046.] 

No . II ( 2 )/EF /589/ 2015 . — In exercise of the powers conferred 
by the last paragraph of Section 4 of the Tamil Nadu Forest 
Act, 1882 ( Tamil Nadu Act V of 1882) the Governor of 
Tamil Nadu hereby apoints the District Forest Officer, Dindigul 
Division , Dindigul ex -officio to attend on behalf of the Government, 
at the inquiry prescribed by the chapter Il of the said Act, in 
respect of the land of Forest Block of Sethur Block -l, proposed 
to be constituted as a Reserved Forest. 


Appointment of Personal Assistant (General) to the Collector 

of Dindigul District as ex -officio to hear the appeals 
under the Act. 
[G . O . Ms .No. 94 , Environment and Forests (FR . 14 ), 
25th August 2015 , 22600f1 8, LOOTLOG , TOUJOU 

46000 - 2046.] 

No. II (2 )/EF /590 /2015 . — In exercise of the powers conferred 
by Section 14 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu 
Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby appoints 
the Personal Assistant (General) to the Collector of 
Dindigul District, ex -officio , to hear the appeals against the 
orders passed under section 11 , 12 and 13 of the said Act, 
in respect of the land of forest block of Sethur Block -l, proposed 
to be constituted as a Reserved Forest. 


THE SCHEDULE 


1. Name of the District 


: Dindigul 


2 . Name of the Taluk 


: Natham 


3 . Number and name of the Village : 5 . Sethur 


: 788 


4 . Survey field Number 
5 . Name of the Forest block 
6 . Extent of the Forest Block 


: Sethur Block - i 


: 34 .23.0 hectare. 


NDARIES 


Declaration of Gopinathampatti Forest Block in Harur Taluk , 

Dharmapuri District as Reserved Forest under the Act. 
[G . O .Ms.No. 101, Environment and Forests (FR . 14 ), 

1st September 2015 , Huf 15 , LOOTLOS , $ (houbirouri 
860010 - 2046.] 

No . II(2 )/ EF /591/2015 . - In exercise of the powers conferred 
by Section 16 of the Tamil Nadu Forest Act, 1882 ( Tamil Nadu 
Act of V of 1882 ), the Governor of Tamil Nadu hereby declares 
the area , the limits of which are specified in the Schedule 
below , as Reserved Forest with effect on and from 
the 16 .03.2016 . 


North .- The boundary starting from the junction point of 
north west corner of S .Nos . 788 , 787 , 736 and 804 of 
No. 5 . Sethur Village , the boundary generally runs towards 
east along the southern side of S .Nos . 804 , 808 , 795 and 792 
of No. 5 . Sethur Village and reaches the trijunction point of 
S .Nos. 788, 792 and 791 of the said Village . 


THE SCHEDULE 


East.- Thence , the boundary turns generally towards south 
and runs along the western side of S .Nos . 791, 790 and 789 
of No . 5 . Sethur Village and reaches the tri- junction point of 
S .Nos. 788 , 789 of the said Sethur Village and 
No . 13 . of Nadumandalam Village boundary . 


South .- Thence , the boundary turns generally towards west 
and runs along the northern side of 13 . Nadumandalam Village 
and reaches the junction point of S .Nos . 786 , 788 of 
No. 5 . Sethur Village and No. 13 . of Nadumandalam Village . 


1. Name of the District 

i Dharmapuri 
2 . Name of the Taluk 

: Harur 
3 . Number and Name of the Village : 42 . 

Gopinathampatti 
4 . Survey field Number 

: 94 / 1 
5 . Name of the Forest Block : Gopinathampatti 

Forest Block 
6 . Extent of the Forest Block 

46 . 15 .5 hectares 


West.-Thence the boundary turns generally towards north 
and runs along the eastern side of S .Nos . 786 and 787 of 
No . 5 . Sethur Village and reaches the starting point. 


Oct. 14 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


697 


BOUNDARIES 


THE SCHEDULE 
1. Name of the District 
2 . Name of the Taluk 


Dindigul 
Natham 


North .-Starting from the trijunction point of survey Field 
Numbers 87, 86 and 94 of number 42. Gopinathampatti Village , 
the boundary line generally runs towards east along the 
southern side of Survey Field Numbers 86 and 29 and meets 
on the junction point of Survey Field Numbers 29 , 85 and 94 
of number 42 . Gopinathampatti Village . 


3 . Number and name of the 

Village 
4 . Name of the Forest Block : 
5 . Survey Field Number : 
6 . Extent of the Forest Block : 


5 . Sethur 
Sethur Block -11 
869 
16 . 38 .0 hectares . 


East.- Thence the boundary line generally runs towards 
south along the western sides of Survey Field Numbers 85 , 
84 , 94 /2 , 96 , 97, 106 , 94 /3 and 107 northern and western side 
of Survey Field Number 108 and meets on the bi-junction point 
of number 42. Gopinathampatti village and number 44 . Singirihalli 
Village . 


South .- Thence the boundary line generally runs towards 
west on the common Village boundary of Survey Field Number 
44. Singirihalli and number 42. Gopinathampatti village and 
meets on the junction point of Survey Field Numbers 93 and 
94 of Gopinathampatti Village . 


West.- Thence the boundar; line generally runs towards 
north on the eastern and northern sides of Survey Field Number 
93 and eastern side of Survey Field Numbers 92 , 91 , 87 and 
reaches the starting point. 


ADMITTED RIGHTS 


The quarry lease allowed in Survey Field No. 94 / 1 over an 
area of 45 acres as per G . O Ms No . 950 . Industries (H2) 
Department, dated 03 .09 . 1986 had been renewed for another 
20 years vide G . O .(3D ) No. 56 , Industries (MME . 1 ) Department, 
dated 01. 11. 2010 for quarry operation in 14 .65 .4 Hectares 
(36 .63 acres ) only and agreement executed on 13 . 12 . 2010 for 
the period from 13 . 12 .2010 to 12 . 12 . 2030 . Accordingly , 
the Tamil Nadu Minerals Limited is permitted to cut and remove 
black stones in the above said 14 .65 .4 hectare (36 .63 acres) 
of land upto 12 . 12 . 2030 and use the pathway for the 
transportation of black stones and put huts for the use of 
Watchman . 


BOUNDARIES 
North . — Starting from the junction point of S . F .Nos. 868 , 
857 , 859 and 869 of No. 5 . Sethur Village the runs towards 
eastern side along the southern side of S . F .Nos . 859 and 858 
of No. 5 . Sethur Village and reaches the trijunction point 
S . F .Nos .869, 858 of No. 5 , Sethur Village and 
No. 13 , Nadumandalam Village boundary . 

East. — Thence, the boundary turns generally towards 
southern and runs along the western side of S . F .No.13 of 
Nadumandalam Village and reaches the junction point of S .F . 
No. 869 of No .5 . Sethur Village and No. 13 of Nadumandalam 
Village boundary . 

South . — Thence , the boundary turns towards west and 
runs along the northern side of No . 13 . Nadumandalam Village 
boundary and reaches the trijunction point of S . F .Nos . 868 and 
869 of No.5 . Sethur Village and No.13 ofNadumandalam Village 
boundary . 

West. — Thence , the boundary turns towards north and 
runs along the easten side of No . 868 of No . 5 . Sethur Village 
and reaches the starting point. 
Appointment of District Forest Officer, Dindigul as 

Ex -Officio to attend the inquiry under the Act. 
[G . O . Ms. No. 102 , Environment and Forests (FR . 14 ), 

1st September 2015 , 421600f 15 , LOGOTLOS , FILTU 
HT0 - 2046.] 

No.||( 2 )/EF /593 /2015 . — In exercise of the powers conferred 
by the last paragraph of Section 4 of the Tamil Nadu Forest 
Act, 1882 ( Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby appoints the District Forest Officer, Dindigul 
Division , Dindigul ex- officio , to attend on behalf of the Government, 
at the inquiry prescribed by the Chapter II of the said Act, in 
respect of the land of Forest Block of Sethur Block - II , proposed 
to be constituted as a Reserved Forest. 
Appointment of Personal Assistant (General) to the Collector 

of Dindigul District as ex -officio to near the appeals 

under the Act. 
[G . O . Ms. No . 102, Environment and Forests (FR . 14 ) , 

1st September 2015 , 942600f 15 , LOGOTLOG, SHOTGUN 

4000 - 2046 .] 

No.||( 2 )/EF/594 /2015 . — In exercise of the powers conferred 
by Section 14 of the Tamil Nadu Forest Act, 1882 ( Tamil Nadu 
Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby appoints 
the Personal Assistant (General) to the Collector of Dindigul 
District, ex -officio , to hear appeals against the order passed 
under Sections 11 , 12 and 13 of the said Act, in respect of 
the land of Forest Block of Sethur Block - il , proposed to be 
constituted as a Reserved Forest. 


Declaration of 5 . Sethur Forest Block -ll, in Natham Taluk , 

Dindigul District as Reserved Forest and appointment 
of Special Tahsildar , Dindigul as Ex -Officio to be the 

Forest Settlement Officer under the Act. 
[G . O . Ms. No . 102, Environment and Forests ( FR . 14 ), 

1st September 2015, 942600f 15 , LOOTLOG , 5G u i 

400T6 – 2046.) 

No. II (2 )/EF/592/2015 . — In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu 
Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby declares 
that it is proposed to constitute the land , the situation and limits 
of which are specified in the Schedule below , as a reserved 
forest and also appoints the Special Tahsildar (Forest 
Settlement), Dindigul, ex -officio , to be the Forest Settlement 
Officer, to exercise the powers under clause (c ) of the said 
section . 


HANS RAJ VERMA , 
Principal Secretary to Government. 


698 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Exemption to the Permanent Employees of the 

N . Kamaludeen Noor Sait Beedi Company , Tirunelveli 
for certain period under the Employees State Insurance 

Act .) 
[G . O . (D ) No. 519, Labour and Employment (L1), 

23rd September 2015 , புரட்டாசி 6 , மன்மத திருவள்ளுவர் 
ஆண்டு - 2046.) 

No. II(2 )/ LE / 595 / 2015 . --In exercise of the powers conferred 
by section 87 and 88 read with Section 91- A of the Employees 
State Insurance Act, 1948 (Central Act XXXIV of 1948), the 
Governor of Tamil Nadu hereby exempts the permanent 
employees of the N . Kamaludeen Noor Sait Beedi Company, 
Tirunelveli from the operation of the said Act for the period 
from 23- 09 - 2015 to 22 - 09 - 2016 . 


(a ) require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary; or 

(b ) enter any Management, office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books and 
other documents relating to the employment of 
persons and payment of wages or to furnish to him such 
information as he may consider necessary ; or 


(c ) examine the principal or immediate employer, his agent 
or servant, or any person found in such Management office 
or other premises, or any person when the said Social Security 
Officer or other official has reasonable cause to believe to 
have been an employee ; or 


(1) The above exemption is subject to the following 
conditions, namely : 


(d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such 
Management office or other premises . 


(a ) The aforesaid Managementwherein the employees 
are employed shall maintain a Register showing the names 
and designations of the exempted employees . 


(b ) Notwithstanding the exemption , the employees shall 
continue to receive such benefits under the said Act to which 
they might have become entitled to on the basis of the 
contributions paid prior to the date from which exemption 
granted by this Notification operates. 


Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for Adjudication . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) 

லிமிடெட் , திண்டுக்கல் . 


(c ) The contribution for the exempted period , if already 
paid shall not be refunded . 


(2 ) The employer of the said Management shall submit in 
respect of the period during which that Management was 
subject to the operation of the said Act (hereinafter referred 
to as “ the said period " ) returns in such form and containing 
such particulars as were due from it in respect of the said 
period under the Employees State Insurance (General) 
Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the Corporation 
under sub - section ( 1 ) of Section 45 of the said Act , or other 
official authorised in this behalf shall, for the purpose of, 


[ அரசாணை ( டி ) எண் 511 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 21 செப்டம்பர் 2015 , 
புரட்டாசி 4 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

No . II( 2)/LE /596 /2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
நிறுவன பாதுகாப்பு மற்றும் பொதுத் தொழிலாளர் நலப்பேரவை , 
திண்டுக்கல் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV/ 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10(1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


(i) verifying the particulars contained in any return 
submitted under sub -section ( 1) of Section 44 of the said Act 
for the said period ; or 


( ii) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 for the said period ; or 


(iii) ascertaining whether the employees continue to be 
entitled to the benefits provided by the employer in cash and 
in kind, being benefits in consideration of which exemption is 
being granted under this Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions of the 
said Act had been complied with during the period when such 
provisions were in force in relation to the said workshop and 
store be empowered to , 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 
சட்டத்தின் 10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Oct . 14 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


699 


பின் Epதித் தி 


இணைப்பு 

கோரிக்கை எண் . 5 
எழுவினா 

" உற்பத்தி நடவடிக்கைக்கு நேரடியாக சம்பந்தப்படாத ( non - 
நடத்துனர் , எல் . முருகேசன் (பணி எண் . 62186 ) என்பவருக்கு core ) செக்யூரிட்டி , கேன்டீன் , மூலப்பொருள் ஸ்டோர்ஸ் , ஷிப்பிங் , 
3 வருட காலம் ஊதிய உயர்வினை திரண்ட பயன்களுடன் 

பொருட்களை கையாளுதல் , போர்க் லிப்ட் டிரைவிங் சேர்த்து 
நிறுத்தம் செய்து நிர்வாகத்தால் 15 - 10 - 14 அன்று வழங்கப்பட்ட 

கெமிக்கல் காம்பவுண்டிங் மெஷின் ஷாப் , மோல்ட் டிரம் மாற்றுதல் , 
தண்டனை உத்தரவினை ரத்து செய்யக்கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

பிரிவென்டிங் மெயின்டனன்ஸ் போன்ற பணிகளை அவுட் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

சோர்சிங்கில் விடவேண்டும் என்ற நிர்வாகத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 
எம் . ஆர். எப் . லிமிடெட் , திருவொற்றியூர் 

பிறப்பிக்கவும் . 
[ அரசாணை ( டி ) எண் 517 , தொழிலாளர் மற்றும் கோரிக்கை எண் . 6 
வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 22 செப்டம்பர் 2015 , 

" தற்போது நடைமுறையில் உள்ள 2009 - ம் வருட 
புரட்டாசி 5 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

ஒப்பந்தத்தின்படி நாளொன்றுக்கு 146 டன் உற்பத்தி எடுத்தால் 
No. II( 2 )/LE/ 597 / 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் மட்டுமே இத்தொழிற்சாலையினை தொடர்ந்து இயக்க முடியும் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக எம் . ஆர். எப் . லிமிடெட் , 

என்றும் , இதற்கு டயர் பில்டிங் பகுதியில் டயர் செய்ய பயிற்சி 
திருவொற்றியூர் என்ற நிர்வாகம் , தனது 28 - 11 - 2013 தேதிய 

பெற்ற தொழிலாளர்கள் , குறிப்பிடப்பட்டுள்ள டன்னேஜை அளிக்க 
கடிதத்தின் மூலம் எழுப்பியுள்ள கோரிக்கைகள் 

வேண்டும் என்றும் , எங்கெல்லாம் Industrial Engineering 
அரசாணை (டி ) எண் . 108 மற்றும் 109 , தொழிலாளர் மற்றும் 

குறியீடுகளுக்கும் ( IE norms ) ஒப்புக்கொள்ளப்பட்ட 
வேலைவாய்ப்புத் துறை , நாள் 21- 03 - 2014 இடம் பெறவில்லை 
என்பதால் அக்கோரிக்கைகளை பரிசீலனை செய்யக்கோரி 

குறியீடுகளுக்கும் ( agreed norms ) இடைவெளி இருக்கிறதோ 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

அங்கு தொழிற்சாலையில் 100 % முழு உற்பத்தித் திறனை 

உபயோகிக்க வகை செய்ய Industrial Engineering Norms 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 

( Standard and Manning ) பின்பற்ற வேண்டும் என்ற 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

நிர்வாகத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1)( d ) பிரிவின் 

கோரிக்கை எண் . 7 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

" இன்ஜினியரிங் துறை தொழிலாளர்களின் சராசரி பயன்பாடு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை 

30 % மட்டுமே என்பதால் , இன்ஜினியரிங் தொழிலாளர்கள் முழு 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

நெகிழ்வு தன்மையுடன் ( flexibility ) பிற பணியாளர்களுடன் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

பணிபுரிய வேண்டும் என்றும் , இன்ஜினியரிங் துறை 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் தொழிலாளர்களின் பயன்பாட்டினை அதிகப்படுத்த crew 
10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட rationalisation- ஐ பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ள 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு நிர்வாகத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
இணைப்பு 

கோரிக்கை எண் . 8 
எழுவினாக்கள் 

"உற்பத்தித் துறையில் நெகிழ்வு தன்மை ( flexibility ) இல்லாத 
கோரிக்கை எண் . 1 

காரணத்தினால் தங்கள் துறையில் அனுபவம் இருந்தும் 

சராசரியாக ஒரு நாளைக்கு 21 உற்பத்தித் துறை தொழிலாளர்கள் 
" அனைத்து தொழிலாளர்களும் , நிறுவனத்தில் உற்பத்தியினை 

பணியில்லாமல் இருப்பதால் நிறுவனத்தின் தொடர் 
தங்கு தடையின்றி அளிப்பதில் 7 - 7 - 2009 நாளிட்ட ஒப்பந்தத்தில் 
ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள உற்பத்தி திறன் பற்றிய பல்வேறு 

இயக்கத்திற்கும் ஸ்திர தன்மைக்கும் ஊறுவிளைவிப்பதாக 
இனங்கள் தொழிற்சங்கத்தினால் இதுவரை செயல்படுத்தப்படாமல் 

தெரிவித்துள்ள நிர்வாகத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
உள்ளது என்றும் , ஏற்கனவே , ஒப்புக் கொண்டதை ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும்: " 
நிறைவேற்றுவதும் தொழிற்சங்கத்தின் கடமை என்ற நிர்வாகத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 

கோரிக்கை எண் . 9 
பிறப்பிக்கவும் . 

"திருவொற்றியூர் தொழிற்சாலையில் தொழில் நுட்ப 
கோரிக்கை எண் . 4 

மாறுதல்களையும் உற்பத்தி முறையும் , உற்பத்தி பொருளில் 
" திருவொற்றியூர் , தொழிற்சாலையில் உற்பத்தி திறன் மிகவும் 

முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் , வாடிக்கையாளர்களின் 
குறைந்து உள்ளதால் General Leave Reserve ( GLR ) பிரிவில் 

தேவைக்கேற்ப மாற்றி அமைத்து கடைபிடிக்க கூடாது என்று 
இருக்கும் தொழிலாளர்கள் எங்கெல்லாம் மனித சக்தி தொழிற்சங்கம் ஏற்க மறுப்பதால் நிறுவனத்தின் 
பற்றாக்குறை உள்ளதோ அங்கு சென்று பணிபுரிய வேண்டும் முன்னேற்றத்திற்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிவித்துள்ள 
என்ற நிர்வாகத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் நிர்வாகத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


தத்தின் ஆட ஒப்புக் கடுத்தப்படாமல் 


ள் பிறப்பிக்கை நியாயனது பணிபுரிமனித சக்தி 


700 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


Disputes between workmen and Managements referred 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
to Labour Courts for Adjudication . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 
தரணி சுகர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் லிமிடெட் , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
விழுப்புரம் மாவட்டம் . 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 508 , தொழிலாளர் மற்றும் 

ற்றும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 18 செப்டம்பர் 2015 , 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
புரட்டாசி 1 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
No . II(2)/LE /598/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தரணி சுகர்ஸ் மற்றும் 
கெமிக்கல்ஸ் லிமிடெட் , விழுப்புரம் மாவட்டம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தரணி சுகர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் 

இணைப்பு 
லிமிடெட் , யூனிட் - 3 தொழிலாளர் நல சங்கம் என்ற தொழிற் 

எழுவினா 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

திரு . எ . ராஜா என்பவர் (பணி ஓய்வு ) 5 - 8 - 1956 முதல் 

30 - 6 - 1960 வரை Nominal Muster Roll ஆக பணிபுரிந்த 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது காலத்தை கணக்கில் எடுத்து ஓய்வூதியம் நிர்ணயம் செய்ய 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
சட்டம் XIVI1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1) (d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மதுரை லிட் ., 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு கடலூர் 

விருதுநகர் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை ( டி ) எண் 515 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி ) த் துறை , 21 செப்டம்பர் 2015 , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

புரட்டாசி 4 . மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கடலூர் No . II(2)/LE/ 600/2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் மதுரை லிட் .., விருதுநகர் என்ற 
இணைப்பு 

நிர்வாகத்திற்கும் , அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , 
எழுவினா 

விருதுநகர் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
திருவாளர்கள் எஸ் . சவரிநாயகம் மற்றும் கே . வேலு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் . 
ஆகியோரை திருநெல்வேலி , யூனிட் - 1 க்கும் , ஆர் விக்ரமன் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
மற்றும் ஜே . மணிமாறன் ஆகியோரை திருவண்ணாமலை 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மாவட்டம் , போளூரில் உள்ள யூனிட் - 2க்கும் பணியிட மாற்றம் 
செய்ததை இரத்து செய்து மீண்டும் விழுப்புரம் மாவட்டம் , தரணி 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிட் , யூனிட் - 3 , (மத்திய சட்டம் XIVI1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் 
கலையநல்லூரிலேயே பணி வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
மேற்பார்வை மின் பொறியாளர் , திருப்பத்தூர் மின் 
பகிர்மான வட்டம் , டான்ஜெட்கோ , திருப்பத்தூர் , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலூர் மாவட்டம் . 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 509 , தொழிலாளர் மற்றும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 18 செப்டம்பர் 2015 , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
புரட்டாசி 1 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 
No . II( 2 )/LE/599/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , மேற்பார்வை 

எழுவினா 
மின் பொறியாளர் , திருப்பத்தூர் மின் பகிர்மான வட்டம் , 
டான்ஜெட்கோ , திருப்பத்தூர் , வேலூர் மாவட்டம் என்ற திரு . அ . மலைச்சாமி , நடத்துநர் , (பணி எண் சி . ஆர்.30260) 
நிர்வாகத்திற்கும் , வட ஆற்காடு மாவட்ட பொது தொழிலாளர் என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 2 வருடங்கள் 
சம்மேளனம் , வேலூர் மாவட்டம் , என்ற தொழிற் அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து உத்தரவிட்டு 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 31 - 7 - 2013 அன்று நிர்வாகம் வழங்கிய தண்டனை உத்தரவை 
கருதுவதாலும் ; 

ரத்து செய்யக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

பிறப்பிக்கவும் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

குமார் ஜயந்த் , 
(மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 

அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


